தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 3 .20 காசு . 


டு 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


SRES 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மைபே 


வெல்லும் 


எண் 32 ] 


சென்னை, புதன்கிழமை , ஆகஸ்ட் 9, 2017 
ஆடி 24 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 


பகுதி III - பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழில் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை) எண் 74 , தொழில் (MMC.1)த் துறை , நாள் : 21 ஜூன் 2017 . ) 


1957 ஆம் ஆண்டு சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் ( மேம்படுத்தலும் முறைப்படுத்தலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 67 /1957 ) 
15 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) மற்றும் (1 - A ) ஆகிய உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , தமிழ்நாடு 1959 - ஆம் ஆண்டு சிறு கனிமச் சலுகை விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளின் , 12- ஆம் விதியைச் சேர்ந்த துணை விதி (2), பகுதி (b)ல், 

(1 ) " மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அனுமதியைப் பெற்ற பின்னர் என்ற தொடருக்குப் பதிலாக , சம்பந்தப்பட்ட வட்டத்தின் 
வட்டாட்சியரிடமிருந்து அனுமதியைப் பெற்ற பின்னர் என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் : 

( 2) மூன்றாவது வரம்பு நிபந்தனையில் , " மாவட்ட ஆட்சியர் என்ற தொடருக்குப் பதிலாக , “ சம்பந்தப்பட்ட வட்டத்தின் 
வட்டாட்சியர் என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


அதுல்ய மிஸ்ரா, 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள், 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை. 


[ 1 ] 


DTP - 1-III -1(a)(T - Sup ) - 32 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 106 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (H1) த் துறை , 25 மே 2017 ] 
1970 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 37 /1970 ) 35 - ஆம் 
பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1975 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் 
தொழிலாளர் ( முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . மேற்சொன்ன சட்டத்தின் 
35 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2 ) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஒரு மாத கால அளவு முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை , சென்னை - 600 006 இல் உள்ள தொழிலாளர் நல 
ஆணையாளர் வாயிலாக அரசு செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 
என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவுத் திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் . -- 
( a ) விதி 20 - இன் துணை விதி (4) இல் " ரூபாய் ஐந்து என்ற சொற்றொடருக்குப்பதிலாக “ ரூபாய் ஐநூறு என்ற சொற்றொடர் 

அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
(b ) விதி 24 - இன் துணை விதி (1) இல் “ ரூபாய் 100/ - ( ரூபாய் நூறு மட்டும் ) " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக 

ரூபாய் 500/ - ( ரூபாய் ஐநூறு மட்டும் ) என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( c ) | விதி 26 - இன் துணை விதி (1) மற்றும் (2 ) க்குப் பதிலாக கீழ்க்காணும் துணை விதிகள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 

அவையாவன: 
(1) பிரிவு 7 -இன்கீழ் நிறுவனம் ஒன்றின் பதிவு சான்றிதழைப்பெறுவதற்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் கீழே 
குறிப்பிடப்பட்டவாறாக இருக்கும் அவையாவன: 


யாதொரு நாளில் ஒப்பந்தத்தின் பேரில் பணியமர்த்தப்படுவதற்கு கருதப்பட்ட பணியாளரின் எண்ணிக்கையானது : 


( a ) 50 - க்கு மேற்படாமல் இருப்பின் 

ரூ . 2,500 
( b ) 50 - க்கு மேற்பட்டு ஆனால் 100 - க்கு மிகாமல் இருப்பின் 

5 ,000 
( c ) 100 - க்கு மேற்பட்டு ஆனால் 200 - க்கு மிகாமல் இருப்பின் 

10, 000 
( d ) 200 - க்கு அதிகமாக இருப்பின் 

ரூ . 20 , 000 
( 2)பிரிவு 12 - இன்கீழ் உரிமத்தினைப் பெறுவதற்கு அல்லது புதுப்பிப்பதற்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் கீழே 
குறிப்பிடப்பட்டவாறாக இருக்கும் அவையாவன: 


யாதொரு நாளில் ஒப்பந்ததாரரால் பணியமர்த்தப்படும் பணியாளர்களின் எண்ணிக்கையானது , 


( a ) 50 - க்கு மேற்படாமல் இருப்பின் 

ரூ . 2 ,500 
( b ) 50 - க்கு மேற்பட்டு ஆனால் 100 - க்கு மிகாமல் இருப்பின் ரூ . 5 ,000 
( c) 100 - க்கு மேற்பட்டு ஆனால் 200 - க்கு மிகாமல் இருப்பின் 

10 ,000 
( d ) 200 - க்கு அதிகமாக இருப்பின் 

20 , 000 
( d ) விதி 27 - இன் துணை விதி (1) இல் " அந்த ஆண்டின் டிசம்பர் 31 வரையில் ," என்ற சொற்றொடருக்குப்பதிலாக " அந்த 
ஆண்டிலிருந்து தொடங்கி தொடர்ச்சியான இரண்டு ஆங்கில ஆண்டுகளின் கால அளவிற்கு " என்ற சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 

( e ) விதி 28 - இன் துணை விதி ( 3) இல் " இருபத்தைந்து ரூபாய் என்ற சொற்றொடருக்குப்பதிலாக " ஐநூறு ரூபாய் என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(f ) விதி 30 - இல் ரூ.50/ - ( ரூபாய் ஐம்பது மட்டும் ) " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக ரூ .500 / - “ (ஐநூறு ரூபாய் மட்டும் ) 
என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


(g) விதி 32 -இன் துணை விதி (6) மற்றும் (7) க்குப் பதிலாக , பின்வரும் துணை விதிகள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும்; 


அவையாவன; 


(6 ) துணை விதி (3)- இன் கீழ் பதிவு சான்றிதழைப்பெறுவதற்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் கீழே குறிப்பிடப்பட்டவாறாக 
இருக்கும்: 
யாதொரு நாளில் ஒப்பந்தத்தின் பேரில் பணியமர்த்தப்படுவதற்கு கருதப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கையானது . -- 
( a ) 50- க்கும் மேற்படாமல் இருப்பின் 

ரூ . 500 
( b ) 50 - க்கு மேற்பட்டு ஆனால் 100 - க்கு மிகாமல் இருப்பின் 

1,000 
( c ) 100 - க்கு மேற்பட்டு ஆனால் 200 - க்கு மிகாமல் இருப்பின் ரூ . 2 ,000 
( d ) 200 - க்கு அதிகமாக இருப்பின் 

ரூ . 4, 000 
( 7 ) துணை விதி (3) - இன்கீழ் உரிமம் பெறுவதற்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் கீழே குறிப்பிடப்பட்டவாறாக 
இருக்கும் : 
யாதொரு நாளில் ஒப்பந்ததாரரால் பணியமர்த்தப்படும் பணியாளரின் எண்ணிக்கையானது . -- 
( a ) 50 - க்கும் மேற்படாமல் இருப்பின் 

ரூ . 500 
( b ) 50 - க்கு மேற்பட்டு ஆனால் 100 - க்கு மிகாமல் இருப்பின் 

ஆரூ . 

ரூ . 1, 000 
( c ) 100 - க்கு மேற்பட்டு ஆனால் 200 - க்கு மிகாமல் இருப்பின் ரூ . 2,000 
( d ) 200 - க்கு அதிகமாக இருப்பின் 

4 , 000 


பி . அமுதா , 


அரசு செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 108 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (HI)த் துறை , 25 மே 2017.) 
தமிழ்நாடு 1958 ஆம் ஆண்டு உணவக நிறுவனங்கள் ( தமிழ்நாடு சட்டம் 13/1958 ) சட்டத்தின் 29 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1959 ஆம் ஆண்டு உணவு விடுதிகள் விதிகளில் பின்வரும் 
திருத்தங்கள் இதனால் செய்கிறார் . 

2 . இதனால் செய்யப்பட்ட திருத்தங்கள் இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் 
முதற்கொண்டு செயலுக்கு வரும் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் . 

( 1) 3 ஆம் விதியின் (2 ) துணைவிதியில் , அட்டவணைக்குப் பதிலாக , பின்வரும் அட்டவணை அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
அதாவது : 

" அட்டவணை 
பதிவிற்குத் தொடர்புடைய ஆங்கில ஆண்டின் யாதொரு நாளில் பணியமர்த்தப்படுவதற்கு உத்தேசிக்கப்படும் பணியாளர்களின் 
எண்ணிக்கையானது : 
பணியாளர்களின் எண்ணிக்கை 

கட்டணம் ( ரூபாயில் ) 


5 - க்குள் இருப்பின் 
5 - க்கு அதிகமாக ஆனால் 10க்குள் இருப்பின் 
10 - க்கு அதிகமாக ஆனால் 20க்குள் இருப்பின் 
20 - க்கு அதிகமாக ஆனால் 50க்குள் இருப்பின் 
50 - க்கு அதிகமாக ஆனால் 100க்குள் இருப்பின் 
100 - க்கு அதிகமாக ஆனால் 500க்குள் இருப்பின் 
500 - க்கு அதிகமாக இருப்பின் 


250/ 
500 / 
1 , 000 / 
2 ,500/ 
5 , 000 / 
10, 000/ 
50, 000/ 


( 2) 5 - A ஆம் விதியின் ( 3) துணைவிதியில் , " முப்பது ரூபாய் என்னும் சொற்களுக்குப் பதிலாக " நூறு ரூபாய் என்னும் 
சொற்கள் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 

( 3 ) 6 - A ஆம் விதியின் (2 ) துணைவிதியில் , “ பதினைந்து ரூபாய் என்னும் சொற்களுக்குப் பதிலாக " நூறு ரூபாய் என்னும் 
சொற்கள் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 

( 4 ) 7 - ஆம் விதியின் (1) உட்பிரிவில் " பதினைந்து ரூபாய் என்னும் சொற்களுக்குப் பதிலாக நூறு ரூபாய் என்னும் சொற்கள் 
அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


பி . அமுதா , 
அரசு செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 117 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1) த் துறை, 12 ஜூன் 2017. ) 
1961 ஆம் ஆண்டு மோட்டார் வாகனப் போக்குவரத்துத் தொழிலாளர்கள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 27/1961 ) 40 - ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) மற்றும் (2 ) உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு 
1965 - ஆம் ஆண்டு மோட்டார் வாகனப் போக்குவரத்துத் தொழிலாளர்கள் விதிகளில் கீழ்க்காணும் திருத்தங்களை இதனால் 
செய்கிறார் . அதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் வரம்பு நிபந்தனையில் கோரியுள்ளவாறு , 
முன்னரே வெளியிடப்பட்டுள்ளது . 
2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

வரைவுத் திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 

(1 ) 43 - ஆம் விதியில் , ஆண்டு விவர அறிக்கை இரு படிகளில் என்ற சொற்றொடருக்குப் பதிலாக படிவம் எண் XIX - ல் 
ஒருங்கிணைந்த ஆண்டு விவர அறிக்கை என்னும் சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
( 2 ) படிவம் XIX - க்கு பதிலாக , பின்வரும் படிவம் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது: 

" படிவம் 19 

( 43 ஆம் விதியைக் காண்க ) 
31 - 12 - 20 - ஆம் நாளன்றுடன் முடிவடையும் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த ஆண்டு விவர அறிக்கை 


1 . மோட்டார் வாகனப் போக்குவரத்து நிறுவனத்தின் பெயர் : 

முழுமையான அஞ்சல் முகவரி ( நிகரி மற்றும் மின்னஞ்சல்),- : 


( i ) மோட்டார் வாகனப் போக்குவரத்து நிறுவனம் 


( ii ) பதிவு செய்யப்பட்ட அலுவலகம்/ தலைமை அலுவலகம் 


( iii ) பிரிவுகள்/கிளைகள் 


3 . வணிகம் / தொழில்/பணி /பணியமைப்பு / மேற்கொள்ளப்படும்பணி / 

அளிக்கப்படும் சேவையின் தன்மை 


4 . பதிவெண் 


5 . பதிவுச் சான்றிதழின் செல்திறன் அளவு 


6 . வேலை அளிப்பவரின் பெயர் மற்றும் முகவரி (அலைபேசி எண் 

மற்றும் மின்னஞ்சல் ) 


7 . மேலாளரின் அனுமதிக்கப்பட்ட நபரின் பெயர் மற்றும் 

முகவரி ( அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் ) 
8 . அன்றாடம் பணிபுரியும் பணியாளர்களின் சராசரி 

எண்ணிக்கை: 
( அ ) உரியவயதடைந்தவர் 
( ஆ ) வளரிளம் பருவத்தினர் 

மொத்தம் 
9 . நாளொன்றின் வழக்கமான பணி நேரம் 
10 . அளிக்கப்படும் ஓய்வு இடைவேளை 
11 . வாராந்திர விடுமுறை 
12 . 19 - ஆம் பிரிவிலிருந்து விலக்களிக்கப்பட்ட 

பணியாளர்களின் எண்ணிக்கை 
13 . அவ்வாண்டில் பணிபுரிந்த நாட்களின் எண்ணிக்கை 
14 . மிகை நேர ஊதியம் மற்றும் படிகள் உட்பட வழங்கப்பட்ட 

மொத்த சம்பளம் /ஊதியத் தொகை 
15 . ஈடுசெய் விடுப்பு எடுத்த பணியாளர்களின் எண்ணிக்கை : 

(i) அதே திங்களில் 
(ii ) அடுத்த திங்களில் 

( iii ) மூன்றாவது திங்களில் 
16 . பணி நிறுத்தம் / இடைநீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களின் 

எண்ணிக்கை: 
( i) | அந்த ஆண்டில் விடுவிக்கப்பட்ட பணியறவு 

செய்யப்பட்ட /பணி நீக்கம் செய்யப்பட்ட /பதவி 
விலகிய / பணி ஓய்வு பெற்ற மரணமடைந்த 

பணியாளர்களின் எண்ணிக்கை 
( i ) அளிக்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகை 

அந்த ஆண்டில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 

பணியாளர்களின் எண்ணிக்கை 
( iv ) அளிக்கப்பட்ட பிழைப்பூதியப் படியின் தொகை 

அளவு 
17 . ஊதியங்கள் . 
( i) பிடித்தம் உட்பட வழங்கப்பட்ட மொத்த ஊதியம் , -- 

( அ ) அடிப்படை ஊதியம் 
( ஆ ) அகவிலைப்படி 
( இ ) மிகைநேர ஊதியம் 
( ஈ ) ஆதாயமற்ற மிகை ஊதியப் பகிர்வு 
( உ ) ரொக்கமாக வழங்கப்பட்ட பிற படிகள் 
( ஊ ) அந்த ஆண்டில் வழங்கப்பட்ட முந்தைய 

ஆண்டுக்கான சம்பள நிலுவை 
( ii ) மாதம் ரூ .18 , 000 / - * க்கும் அதிகமாக ஊதியம் பெறாத 

நபர்களின் எண்ணிக்கை : (* மத்திய அரசால் அவ்வப்போது 
அறிவிக்கப்படும் மாற்றத்திற்கு உட்பட்டது ) 


ஆண் 


பெண் 


வளரிளம் பருவத்தினர் 


( iii ) ஊதியங்களிலிருந்து பிடித்தம் செய்தது குறித்த விவரங்கள் : 

பிடித்தங்கள் 


சம்பந்தப்பட்ட 
பணியாளர்களின் 
எண்ணிக்கை 


பிடித்தம் 
செய்யப்பட்ட 
மொத்தத் தொகை 


( அ ) அபராதங்கள் 


( ஆ ) சேதங்கள் இழப்பு 
(இ ) ஒப்பந்த மீறுகை 
( ஈ ) ஏனையவை 

மொத்தம் 


( iv ) ஊதியக் கால அளவு 
( v ) ரொக்கமாக வழங்கப்பட்ட மொத்த ஊதியங்கள் 


( vi ) பொருளாக அளிக்கப்பட்ட ஊதியங்களின் மொத்த பண 

மதிப்பு 


( vii ) அபராதங்களிலிருந்து வழங்கப்பட்டவை 


நோக்கம் 


தொகை 


( அ ) 


( ஆ ) 


( viii ) அந்த ஆண்டின் இறுதியில் கையிருப்பாக உள்ள 

அபராதத் தொகை : 


18 . விடுப்பு : 


( i) ஈட்டிய விடுப்பிற்குத் தகுதியுடைய பணியாளர்களின் 

எண்ணிக்கை 


(ii) ஈட்டிய விடுப்பு பயன்படுத்திய அனுமதிக்கப்பட்ட 
பணியாளர்களின் எண்ணிக்கை 


( ill ) ஈட்டிய விடுப்பிற்கு பதிலாக ஊதியம் சம்பளம் 

வழங்கப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை 


19 . வகை செய்யப்பட்ட நல நடவடிக்கைகள் ( ஆம் 
என்றால் வழங்கப்பட்ட தரநிலைகளைச் சுருக்கமாகக் குறிப்பிடவும் ): 

( i) சிற்றுண்டியகம் 
(il) ஓய்வறைகள் 
(ii) மருத்துவ வசதிகள் : 
( அ ) மருந்தகங்களின் எண்ணிக்கை 
( ஆ ) மருத்துவர்களின் எண்ணிக்கை 

( இ ) செவிலியர்களின் எண்ணிக்கை 
( iv ) சீருடை 
( v) முதலுதவிப் பெட்டி 


20 . பேறுகாலச் சலுகைகள் : 

(i)................க்கான பயன்கள் 


பயன்பெற்ற 
பணியாளர்களின் 
எண்ணிக்கை 


அளிக்கப்பட்ட 
மொத்த தொகை 


( அ ) கருச்சிதைவு 
( ஆ ) பிள்ளைப்பேற்று நிலை 
( இ ) உடல் நலக்குறைவு 
( ஈ ) மருத்துவ மிகை ஊதியம் 

மொத்தம் 


( ii ) 1961 - ஆம் ஆண்டு பேறுகாலப் பயன் சட்டத்தின் 6ஆம் 
பிரிவின் கீழ் அறிவிப்பு அளித்த பெண்களின் எண்ணிக்கை 

( iii ) பிள்ளைப்பேற்று நிலையிலிருந்து குறித்த அறிவிப்பு 
வரப்பெற்றதன் பேரில் விடுப்பு அனுமதி அளிக்கப்பட்ட 
பெண்களின் எண்ணிக்கை 


எண்ணிக்கை 
வழங்கப்பட்ட தொகை : 


எண்ணிக்கை 
வழங்கப்பட்ட தொகை : 


எண்ணிக்கை 
அளிக்கப்படாத தொகை : 
எண்ணிக்கை 
அளிக்கப்படாத தொகை : 


எண்ணிக்கை 
அளிக்கப்படாத தொகை : 


எண்ணிக்கை 
அளிக்கப்படாத தொகை : 


எண்ணிக்கை 
வழங்கப்படாத தொகை : 


(iv ) சம்பந்தப்பட்ட பெண்ணிற்கு நேரடியாக அளிக்காமல் 

பிறநபர்களுக்கு தொகை வழங்கிய நேர்வுகள் 
( v ) மேல்முறையீட்டு அதிகாரி அல்லது ஆய்வாளரின் 

உத்தரவின் பேரில் தொகை வழங்கப்பட்ட நேர்வுகள் : 
( vi ) பேறுகாலப் பயன் மறுக்கப்பட்ட கோரிக்கைகள் 

வழங்கப்படாத தொகை 
( vii ) மறுக்கப்பட்ட மருத்துவ மிகை ஊதியக் கோரிக்கைகள் 

வழங்கப்படாத தொகை 
( viii ) கருச்சிதைவு ஏற்பட்டதன் பேரில் விடுப்பு 

விண்ணப்பிக்கப்பட்ட ஆனால் நிராகரிக்கப்பட்ட 

நேர்வுகள் 
( ix ) 10 - ஆம் பிரிவின் கீழ் உடல் நலமின்மைக்காகக் 

கூடுதல் விடுப்பு கோரப்பட்டு , ஆனால் 

நிராகரிக்கப்பட்ட நேர்வுகள் 
( x ) 1961 - ஆம் ஆண்டு பேறுகாலப் பயன் சட்டத்தைச் 

சேர்ந்த 12 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவின் 
வரம்பு நிபந்தனையின் கீழ் அளிக்கப்படும் பேறுகாலப் 
பயன் மற்றும் மருத்துவ மிகை ஊதியத் தொகை 
அல்லது மேற்சொன்ன இரண்டும் கிடைக்கப்பெறாத 

பெண்கள் 
( xi) 1961 - ஆம் ஆண்டு பேறுகாலப் பயன் சட்டத்தின் 

8 - ஆம் பிரிவின் கீழ் , பேறுகாலத்திற்கு முந்திய 
மற்றும் பேறுகாலத்திற்குப் பின்னர் கட்டணமின்றிச் 

சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை 
21 . தமிழ்நாடு தொழிலாளர் நல நிதி வகையில் 

வசூலிக்கப்பட்ட தண்டத் தொகையைச் செலுத்திய 
விவரங்கள் : 
( i) கேட்பு வரைவோலையின் எண் மற்றும் நாள் 
( ii ) வங்கி 
( iii ) தொகை 
22 . மிகை ஊதியம் 
(1) மிகை ஊதியத் தொகை வழங்கியதால் 

பயன்பெற்ற பணியாளர்களின் எண்ணிக்கை 
( ii) அறிவிக்கப்பட்ட மிகை ஊதியத்தின் விழுக்காடு 
(ii) வழங்கப்பட்ட மிகை ஊதியங்களின் மொத்தத் தொகை : 
( iv ) தொகை வழங்கப்பட்ட நாள் 


8 


23 . நிரந்தரப் பணித்தகுதிநிலை அளிக்கப்படுதல் : 
(i) 480 நாள்கள் தொடர்ந்து பணிபுரிந்துள்ள தற்காலிகத் 

தொழிலாளர்களின் எண்ணிக்கை 
( ii) இந்தக் கால அளவில் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட 

தொழிலாளர்களின் எண்ணிக்கை 
( ii ) இந்தக் கால அளவில் இன்னும் பணி நிரந்தரம் 

செய்யப்படாமலிருக்கும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை : 
( iv ) தாமதத்திற்கான காரணங்கள் 
24 . ஒப்பந்தத் தொழிலாளர் 
(i) ஒப்பந்ததாரர்களின் பெயர் மற்றும் முகவரிகள் 
( ii ) ஒப்பந்தத் கால அளவு 
( iii ) ஒப்பந்தத் தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்த 

பணியின் செயற்பாடுகளின் தன்மை 
( iv ) ஒவ்வொரு ஒப்பந்ததாரராலும் பணியமர்த்தப்பட்ட 

தொழிலாளர்களின் உயரளவு எண்ணிக்கை 
( v ) பணிசெய்த நாட்களின் எண்ணிக்கை 
( vi ) பணிசெய்த மனித வேலை நாட்களின் 

எண்ணிக்கை 
25 . மாநிலங்களுக்கிடையே புலம் பெயர்ந்த தொழிலாளர்கள் : 
( i) சொந்த மாநிலத்தின் ஒப்பந்ததாரர்களின் பெயர் மற்றும் 

முகவரிகள் 
( ii ) பணியமர்த்தும் மாநிலத்தின் (தமிழ்நாடு ) முதன்மை 

வேலையளிப்பவரின் பெயர் 
(ii) ஒப்பந்தக் கால அளவு 
( iv ) புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கும் 

பணியின் செயற்பாடுகள் தன்மை 
( v ) ஒவ்வொரு ஒப்பந்தரராலும் பணியமர்த்தப்படும் 

புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் உயரளவு எண்ணிக்கை : 
( vi) பணிசெய்த நாட்களின் எண்ணிக்கை 
( vii) பணிசெய்த மனித வேலை நாட்களின் எண்ணிக்கை : 
( viii ) இடம்பெயர்வுப் படியாக வழங்கப்பட்ட தொகை 
( ix ) பயணம் செல்வதற்கும் திரும்பி வருவதற்கும் 

அளிக்கப்பட்ட போக்குவரத்துப் பயணப் படித்தொகை : 
( x ) பயணம் செல்வதற்கும் திரும்பி வருவதற்கும் 

வழங்கப்பட்ட ஊதியங்களின் தொகை அளவு 
நான் நன்கு அறிந்தவரையிலும் நம்புகிறவரையிலும் மேற்சொன்ன தகவல்கள் சரியானவை என்று சான்றளிக்கிறேன் . 


நாள் : 


வேலையளிப்பவரின் கையொப்பம் . 


இடம் : 


பி . அமுதா , 
அரசு செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


